Kerala Gazette No. 39 dated 3rd October, 2017. 
PART I 


Section iii 


सत्यमेव जयते 


ES 


GOVERN 


SO 
NMENT OF 


₹70. IN 


KERALA 


கேரள அரசு 


சட்ட (சட்டமியற்றல் -சி ) துறை 


அறிக்கை 


எண் 21122 / ச . இ . சி . 2 / 2016 / சட்ட 


ம் . 


2016 நவம்பர் 23 
திருவனந்தபுரம் , - 

1192 விருச்சிகம் 8 / 
1938 அக்ரஹாயனம் 2 . 


கேரள மாநில சட்டப் பேரவையின் பின் வரும் சட்டம் பொது 
மக்களின் அறிவிற்காக இதனால் பிரசுரம் செய்யப்படுகிறது . சட்டப்பேரவையால் 
நிறைவேற்றப்பட்ட மசோதாவிற்கு 2016 நவம்பர் 21ஆம் தேதி ஆளுநரின் 
அனுமதி கிடைக்கப்பெற்றது . 


ஆளுநரின் ஆணைப்படி , 


பி . ஜி . ஹரீந்திரநாத் , 
சட்டத்துறை செயலாளர் . 


2016 - ன் சட்ட 


ம் எண் 20 


2016 - ன் கேரள நீதிமன்றக் கட்டணம் மற்றும் 

வழக்கு மதிப்பீட்டு (திருத்த ) சட்டம் 
1959 - ன் கேரள நீதிமன்றக் கட்டணம் மற்றும் வழக்கு மதிப்பீட்டு 
சட்டத்தை மீண்டும் திருத்தம் செய்வதற்குரிய ஒரு சட்டம் . 

முகவுரை - 1959 - ன் கேரள நீதிமன்றக் கட்டணம் மற்றும் வழக்கு 
மதிப்பீட்டு சட்டத்தை (1960 - ன் 10 ) இதற்குப் பின்வரும் தேவைகளுக்காக 
மீண்டும் திருத்தம் செய்வது உகந்ததாக இருப்பதால் ; 


G . 2 / 2017/ S - 24 . 


15 


இந்தியக்குடியரசின் அறுபத்தி ஏழாவது ஆண்டில் பின்வருமாறு 
சட்டம் இயற்றப்படுகிறது : 


1 . சுருக்கப்பெயரும் தொடக்கமும் . -- (1) இந்தச்சட்டம் 2016 - ன் கேரள 
நீதிமன்றக் கட்டணம் மற்றும் வழக்கு மதிப்பீட்டு (திருத்த ) சட்டம் என்று 
அழைக்கப்படலாம் . 

( 2 ) இது உடனடியாக அமலுக்கு வரும் . 
2 . பிரிவு 76- ல் திருத்தம் - 1959- ன் கேரள நீதிமன்றக் கட்டணம் மற்றும் 
வழக்கு மதிப்பீட்டு (திருத்த ) சட்டத்தில் (1960 - ன் 10 ) பிரிவு 76 - ன் 
துணைப்பிரிவு ( 3) - க்கு பதிலாக துணைப்பிரிவு சேர்க்கப்பட வேண்டும் , 
அதாவது , 


“ (3 ) அவ்வாறு அமலிலுள்ள பிற ஏதேனும் சட்டத்தில் என்னதான் 
அடங்கியிருந்தாலும் , 1980 - ன் கேரள வழக்கறிஞர் நலநிதி சட்டத்தின் பிரிவு 
3- ன் கீழ் உருவாக்கப்பட்ட நிதிக்காக துணைப்பிரிவு (2)- ன் கீழ் சேகரிக்கப்பட்ட 
சட்ட நலநிதியின் எழுபது சதவிகிதத்திற்கு இணையான தொகை ஒவ்வொரு 
வருடமும் ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டியதும் 2003- ன் கேரள வழக்கறிஞர்கள் , 
கணக்கர்கள் , நலநிதி சட்டத்தின் பிரிவு 3- ன் கீழ் உருவாக்கப்பட்ட சட்ட நல 
நிதிக்காக சேகரிக்கப்பட்ட நிதியின் முப்பது சதவிகிதத்திற்கு இணையான 
தொகை ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் . 


எனினும் , துணைப்பிரிவு (3)- ல் குறிப்பிடப்பட்டுள்ளவாறு வழக்காளிகளுக் 
குரிய உள்கட்டமைப்பை அளிப்பதற்காக ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிதியிலிருந்து 
ஒவ்வொரு பத்து சதவிகிதத்திற்கும் இணையான ஒரு தொகையை தக்க வைத்த 
பிறகு மேற்குறிப்பிட்ட நிதிக்கு மாற்றப்பட வேண்டும். ”; 


16 


